GOVERNMENT OF TAMIL NADU 

2017 


[ Regd . No . TNICCN/ 467/ 2012 -14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[ Price : Rs . 2 . 40 Paise. 


- 


- 


FEE 


பாப்பா 
A 


தமிழ்நாடு அரசிதழ் 


s 


* SS 


@IIEEE 


சிறப்பு வெளியீடு ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்பை 


நமயே வெல் 


வல்லும் 


No. 198A ] 


சென்னை, வியாழக்கிழமை, ஜூன் 29 , 2017 
ஆனி 15 , ஹேவிளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு 2048 


பகுதி IV - பிரிவு 1 


தமிழ்நாடு சட்டமுன்வடிவுகள் 


பொருளடக்கம் 


பக்கங்கள் 


சட்டமுன்வடிவுகள் : 


2 - 4 


25/2017 - தமிழ்நாடு மதுவிலக்கு (திருத்தச் ) சட்டம் ... ... 
26/2017 - தமிழ்நாடு திருமணங்களை பதிவு செய்தல் (திருத்தச் ) சட்டம் 


.... 
.... 


| 


5 - 6 


Ex - 198A - 1 


[ 1 ] 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


2017 - ஆம் ஆண்டு ஜூன் திங்கள் 29 - ஆம் நாளன்று தமிழ்நாடு சட்டமன்றப் 

பேரவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்வரும் சட்டமுன்வடிவு , நோக்க காரண 
விளக்கவுரையுடன் சேர்த்து , தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவை விதிகளின் 
130 - ஆம் விதியின் கீழ் பொதுத் தகவலுக்காக வெளியிடப்படுகின்றது . 


சட்டமன்றப் பேரவை சட்டமுன்வடிவு எண் 25 / 2017 . 


1937 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மதுவிலக்குச் சட்டத்தை மேலும் 

திருத்துவதற்கானதொரு சட்ட முன்வடிவு . 


இந்தியக் குடியரசின் அறுபத்து எட்டாம் ஆண்டில் தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையினால் 
பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 


1 . ( 1 ) இந்தச் சட்டம் , 2017 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மதுவிலக்கு (திருத்தச் ) சட்டம் குறுந்தலைப்பு 
என்று வழங்கப் பெறும் . 

மற்றும் 
தொடக்கம் . 


( 2 ) இது , மாநில அரசு , அறிவிக்கையினால் குறித்திடலாகும் அத்தகைய தேதியில் 
உடனடியாக நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 


தமிழ்நாடு 

சட்டம் X / 
1937. 


2 . (இதன் பின்னர் முதன்மைச் சட்டம் என குறிப்பிடும் ) 1937 ஆம் ஆண்டு தமிழ்நாடு 3 ஆம் 
மதுவிலக்குச் சட்டத்தின் 3 ஆம் பிரிவின் ( 19 ) ஆம் கூறில் , " அல்லது புளித்தல் இல்லாத ” என்ற பிரிவிற்கான 
சொற்றொடர் விட்டுவிடப்படுதல் வேண்டும் . 

திருத்தம் . 


3 . முதன்மைச் சட்டத்தின் 19 ஆம் பிரிவிற்குப் பதிலாக , பின்வரும் பிரிவு 19 ஆம் 

பிரிவிற்கு 
அமைக்கப்படுதல் வேண்டும் அதாவது : 

பதிலாக 

அமைத்தல். 
" 19 . நீரா அல்லது பதனி , முதலியவை எடுப்பதற்கான உரிமம் . - மதுவிலக்கு மற்றும் 
ஆயத்தீர்வையின் ஆணையர் அல்லது தமிழ்நாடு பனைப்பொருட்கள் மேம்பாட்டு வாரியத்தின் 
செயற்பணி பதிவாளர் அல்லது இதன் பொருட்டு மாநில அரசால் அதிகாரமளிக்கப்பட்ட பிற 
அலுவலர் எவரும் , 


( a ) புளிக்க வைக்காமல் அதனை அருந்துவதற்காக நீரா அல்லது பதனியை 
எடுப்பதற்காக அல்லது பனைவெல்லம் , தேன் , பிஸ்கட்டுகள் , சர்க்கரை மற்றும் மாநில அரசால் 
அறிவிக்கை செய்யப்படலாகும் பிற பொருட்களை உற்பத்தி செய்வதில், பயன்படுத்துவதற்காக 
நீரா அல்லது பதனி வடித்தலுக்கான உரிமங்கள் அனுமதி வழங்கலாம் ; அல்லது 


(b ) அத்தகைய நீரா அல்லது பதனியை உடைமையில் வைத்திருத்தல் , ஏற்றிச் 
செல்லுதல் அல்லது விற்பனைச் செய்வதற்கான அனுமதிகளை வழங்கலாம் ." 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


நோக்க - காரண விளக்கவுரை 


தென்னை மரங்களிலிருந்து நீராவை வடித்து இறக்கி மற்றும் பக்குவப்படுத்துவதை 
இயல்விக்கும் பொருட்டும் , நீராவை சந்தையிடுவதற்கும் , ஏற்றுமதி செய்வதற்கும் , வெல்லம் , 
தேன் , பிஸ்கட்டுகள் , சர்க்கரை மற்றும் அத்தகைய பிற பொருட்களை உற்பத்தி செய்வதில் 
பயன்படுத்துவதற்காகவும் உரிமங்கள் வழங்குவதற்கும் , 1937 ஆம் ஆண்டு மதுவிலக்குச் 
சட்டத்தை (தமிழ்நாடு சட்டம் X/1937) பொருத்தமாக திருத்தம் செய்வதற்கு அரசு முடிவு செய்து 
இருக்கிறது . 


2 . இந்தச் சட்ட முன்வடிவு மேற்சொன்ன முடிவிற்கு செயல்வடிவம் கொடுக்க விழைகிறது . 


பி . தங்கமணி , 
மின்சாரம் , மதுவிலக்கு மற்றும் 
ஆயத்தீர்வைத் துறை அமைச்சர் . 


க . பூபதி , 
செயலாளர் ( பொறுப்பு). 


Ex - 198A - 2 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


சட்டமியற்று அதிகார ஒப்படைப்பு பற்றிய குறிப்பு 


இச்சட்ட முன்வடிவின் 3 ஆம் கூறினால் பதிலாக வைக்கப்படுவதற்கு தீர்மானிக்கப்பட்ட 
கூறு 1 ( 2 ) மற்றும் பிரிவு 19 ஆகியவற்றில் குறித்துரைக்கப்பட்ட நோக்கத்திற்காக அறிவிக்கைகள் 
வழங்குவதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் அளிக்கின்றன . 


2 . ஒப்படைவு செய்யப்பட்ட அதிகாரங்கள் இயல்பானவையேயன்றி , தனித்தன்மை 
வாய்ந்தவையல்ல . 


பி . தங்கமணி , 
மின்சாரம் , மதுவிலக்கு மற்றும் 
ஆயத்தீர்வைத் துறை அமைச்சர். 


க . பூபதி , 
செயலாளர் ( பொறுப்பு) . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


2017 - ஆம் ஆண்டு ஜூன் திங்கள் 29 - ஆம் நாளன்று தமிழ்நாடு சட்டமன்றப் 

பேரவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்வரும் சட்டமுன்வடிவு , நோக்க காரண 
விளக்கவுரையுடன் சேர்த்து , தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவை விதிகளின் 
130 - ஆம் விதியின் கீழ் பொதுத் தகவலுக்காக வெளியிடப்படுகின்றது . 

சட்டமன்றப் பேரவை சட்டமுன்வடிவு எண் 26 /2017 . 


2009 ஆம் ஆண்டு தமிழ்நாடு திருமணங்களை பதிவு செய்தல் சட்டத்தினை 

திருத்தம் செய்வதற்கானதொரு சட்டமுன்வடிவு . 


இந்தியக் குடியரசின் அறுபத்து எட்டாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநில சட்டமன்றப் 
பேரவையினால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக: 


1 . (1 ) இந்தச் சட்டம் 2017 ஆம் ஆண்டு தமிழ்நாடு திருமணங்களை பதிவு செய்தல் குறுந்தலைப்பு 
(திருத்த) சட்டம் என்று அழைக்கப்பெறும் . 

மற்றும் 

தொடக்கம் . 
( 2 ) இது மாநில அரசால் , அறிவிக்கையின் வாயிலாக குறித்திடலாகும் அத்தகைய 
தேதியன்று நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 


கய 


தமிழ்நாடு சட்டம் 

21/ 2009 . 


2 . (இதன் பின்பு முதன்மைச் சட்டம் எனக் குறிப்பிடப்படுவதான ) 2009 - ஆம் ஆண்டு 2 ஆம் 
தமிழ்நாடு திருமணங்களை பதிவு செய்தல் சட்டத்தின் 2 - ஆம் பிரிவில் ( e ) கூறுக்குப் பதிலாக பிரிவிற்கான 
பின்வரும் கூறு மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் , அதாவது: 

திருத்தம் . 


( e ) " மதகுரு " என்பது , தற்போதைக்குச் சொல்லாற்றலிலுள்ள சட்டம் எதன்படியும் 
அல்லது பழக்கம் அல்லது வழக்காறு ஆகியவற்றிற்கேற்ப திருமணம் ஒன்றை நடத்தி வைக்கிற 
நபர் எவரும் என்று பொருள்படும் . 
3 . முதன்மைச் சட்டத்தின் 5 - ஆம் பிரிவில் (1) ஆம் உட்பிரிவில் , 

5 ஆம் 

பிரிவிற்கான 
( 1 ) " அல்லது வகுத்துரைக்கப்படலாகிறவாறான முறையில் அனுப்புதல் என்கின்ற திருத்தம் . 
சொற்றொடர் விட்டு விடப்படுதல் வேண்டும் ; 


மச 


(2) வரம்புரைக்குப் பதிலாக , பின்வரும் வரம்புரைகள் மாற்றாக அமைக்கப்படுதல் 
வேண்டும் , அதாவது : 


வரம்புரை - ஆனால் திருமணம் செய்து கொண்டவர்கள் நேரடியாக விவரக் குறிப்பினை 
அளிக்காமல் இருக்கின்றவிடத்து, பதிவாளர் நேரடியாக விவரக் குறிப்பினை அளிக்க முடியாமல் 
போனதற்கான சிறப்புச் சூழ்நிலைகளை பதிவு செய்த பின்பு வகுத்துரைக்கப்படலாகிறவாறான 
அத்தகைய முறையில் விவரக் குறிப்பினை அனுப்பி வைப்பதற்கு அவர்களை அனுமதிக்கலாம் : 


மேலும் வரம்புரை - ஆனால் மேற்சொன்ன தொண்ணூறு நாட்கள் முடிவடைந்த பின்பு 
வகுத்துரைக்கப்படலாகிறவாறான கூடுதல் கட்டணச் செலுத்தத்துடன் மேலுமான 
அறுபது நாட்களுக்குள் விவரக் குறிப்பு பதிவாளரிடம் நேரடியாகவோ அல்லது 
வகுத்துரைக்கப்படலாகிறவாறான முறையில் அளிக்கப்படலாம் . 


மேலும் வரம்புரை - ஆயிரம் ரூபாய் மேலுமான கட்டணச் செலுத்தத்துடன் இரண்டாம் 
வரம்புரையில் குறிப்பிடப்பட்டுள்ள அறுபது நாட்கள் முடிவடைந்த பின்பு விவரக் குறிப்பினை 
பதிவாளருக்கு நேரடியாகவோ அல்லது வகுத்துரைக்கப்படலாகிறவாறான முறையில் 
அளிக்கப்படலாம் . 


4 . முதன்மைச் சட்டத்தின் 7 - ஆம் பிரிவில் (1) ஆம் உட்பிரிவில் " அளிக்கப்பட்ட அல்லது 7 ஆம் 
அனுப்பப்பட்ட ” என்கின்ற சொற்றொடருக்குப் பதிலாக வகுத்துரைக்கப்பட்ட முறையில் நேரடியாக பிரிவிற்கான 
அளிக்கப்பட்ட அல்லது அனுப்பப்பட்ட " என்கின்ற சொற்றொடர் மாற்றாக அமைக்கப்படுதல் 

திருத்தம் . 
வேண்டும் . 


5 . முதன்மைச் சட்டத்தின் 14 ஆம் பிரிவில் (1) ஆம் உட்பிரிவில் ( a ) கூறில் " அளிக்கப்படுதல் 14 ஆம் 
அல்லது அனுப்புதல் " என்கின்ற சொற்றொடருக்குப் பதிலாக "வகுத்துரைக்கப்பட்ட முறையில் பிரிவிற்கான 
நேரடியாக அளிக்கப்படுதல் அல்லது அனுப்புதல் " என்கின்ற சொற்றொடர் மாற்றாக 

திருத்தம் . 
அமைக்கப்படுதல் வேண்டும் . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


நோக்கக் - காரண விளக்கவுரை . 


தமிழ்நாடு மாநிலத்தில் அனைத்து திருமணங்களையும் கட்டாயமாக பதிவு செய்வதற்காக 
2009 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு திருமணங்களை பதிவு செய்தல் சட்டம் 
(தமிழ்நாடு சட்டம் 21/2009) வகை செய்கிறது . மேற்சொன்ன சட்டத்தின்படி திருமணம் செய்து 
கொண்ட தேதியிலிருந்து தொண்ணூறு நாட்களுக்குள் அல்லது மேலுமான கட்டணச் 
செலுத்தத்துடன் கூடுதலாக அறுபது நாட்களுக்குள் திருமணத்தைப் பதிவு செய்வதற்காக 
திருமண விவரக் குறிப்பு திருமணம் செய்து கொண்ட நபர்களால் அளிக்கப்பட வேண்டும் . 
மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் நீதிப்பேராணை எண் 33645/ 2013 என்கின்ற வழக்கில் 
அளித்துள்ள 09. 02. 2015 - ஆம் தேதியிட்ட அதனுடைய ஆணையில் கூடுதலாக கட்டணச் 
செலுத்தத்தின் பேரில் இந்தச் சட்டத்தில் தற்பொழுது வழிவகை செய்யப்பட்டுள்ள 150 நாட்கள் 
காலத்திற்கு கூடுதலாக திருமணங்களைப் பதிவு செய்வதற்காக வழிமுறை ஒன்றினை செய்யுமாறு 
அறிவுறுத்தியிருக்கிறது . மேலும் சென்னை உயர்நீதிமன்றம் 17.10 .2014 - ஆம் தேதியிட்ட 
HCP எண் 2767/ 2013 மற்றும் 2141/2014 மற்றும் HCP எண் 2767 /2013ல் M . P . எண் 1/ 2014 
என்கின்ற வழக்கில் மற்றவற்றுக்கிடையில் சிறப்பு நிகழ்வுகள் தவிர பதிவாளர் முன்பு திருமணம் 
செய்து கொண்ட நபர்கள் நேரடியாக வராமல் மேற்சொன்ன சட்டத்தின்படி திருமணப் பதிவு என்பது 
செய்யப்படுதலாகாது எனக் கூறியிருக்கிறது . நீதிப்பேராணை எண் 27552/ 2011 மற்றும் 
M .P .1/ 2011 என்கின்ற வழக்கில் 27.03.2015 தேதியிட்ட மேற்சொன்ன சட்டத்தின் 2- ஆம் பிரிவின் 
( e ) கூறினை திருத்தம் செய்யுமாறு அறிவுறுத்தியிருக்கிறது . அது மதகுரு என்கின்ற 
சொல்லானது அனைத்து மதங்களின் நபர்களையும் உள்ளடக்கியதாக இருக்கின்றது என்பது 
குறித்தும் விளக்குகிறது . எனவே , அரசு மேற்சொன்ன தமிழ்நாடு சட்டம் 21/2009 - ஐ 
மேற்சொன்ன நோக்கங்களுக்காக பொருந்தத்தக்க வகையில் திருத்தம் செய்வதென முடிவு 
செய்திருக்கிறது . 


2 . இந்தச் சட்ட முன்வடிவு மேற்சொன்ன முடிவிற்கு செயல் வடிவம் கொடுக்க விழைகிறது . 


சி . வி . சண்முகம் , 
சட்டம் , நீதிமன்றங்கள் மற்றும் 
சிறைச்சாலைகள் துறை அமைச்சர் . 


க . பூபதி , 
செயலாளர் ( பொறுப்பு) . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


